APRIL/MAY 2028 


CATA43/BATA43 — தமிழ்‌ இலக்கிய வரலாறு - 2 


Time : Three hours Maximum : 75 marks 
பகுதி அ-- (10%2-30 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடை எழுதுக- 

1. சித்தர்‌- பெயர்‌ விளக்கம்‌ தருக. 


2. அழுதால்‌ உன்னைப்‌ பெறலாமே என்று இறைவனை 
அடையும்‌ வழியைக்‌ கூறிய சித்தர்‌ யார்‌? 


3. தமிழ்‌ வளர்த்த இசுலாமியப்‌ புலவர்களுள்‌ இருவரைக்‌ 
குறிப்பிடுக. 


ந, மறுமலர்ச்சிக்‌ கால இலக்கியங்கள்‌ இரண்டனை எழுதுக. 
ந. சதுரகராதியை இயற்றியவர்‌ யார்‌? 


6. தம்‌ கல்லறையில்‌ தாம்‌ ஒரு தமிழ்மாணவன்‌' என்று 
எழுதச்‌ சொன்னவர்‌ யார்‌? 


7. சாகுந்தல நாடகத்தைத்‌ தமிழில்‌ மொழிபெயர்த்தவர்‌ 


யார்‌? 


8... இந்தியா எனும்‌ இதழை நடத்தியவர்‌ யார்‌? 


4611 


10. 


11. 


12. 


13. 


14. 


2000 ஆண்டுக்குப்‌ பிறகு சாகித்ய அகாடமி விருது 
பெற்ற ஏதேனும்‌ ஒரு கவிதைத்‌ தொகுப்பினை எழுதுக. 


வெப்சைட்‌ 2816) என்றால்‌ என்ன? 
பகுதிஆ- (6%5=25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடை தருக. 


அ) சித்தர்களின்‌ பெருமைகள்‌ குறித்து எழுதுக. 
(அல்லது) 
(ஆ) சிவவாக்கியாரின்‌ தத்துவக்‌ கருத்துக்களை விளக்கி 
எழுதுக. 


(அ) சீறாப்புராணம்‌ - நூல்‌ அமைப்பினை எழுதுக. 


(அல்லது) 
(ஆ) பரிதிமாற்‌ கலைஞரின்‌ தமிழ்ப்‌ பணியை விளக்குக. 
(அ) கால்டுவெல்‌ ஆற்றிய தமிழ்த்‌ தொண்டினை 
எழுதுக. 
(அல்லது) 
(ஆ) வீரமாமுனிவர்‌ தமிழுக்கு ஆற்றிய பணிகளை 
விளக்கி எழுதுக. 
(அ) தமிழ்ப்‌ புதுக்கவிதை வளர்ச்சியை விளக்கி 


எழுதுக. 
(அல்லது) 
(ஆ) தமிழ்‌ உரைநடை வளர்ச்சி பற்றி எழுதுக. 


2 4611 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


(அ) சாகித்ய அகாடமி விருதுபெற்ற சிறுகதைத்‌ 
தொகுப்புகள்‌ பற்றி விளக்கி எழுதுக. 


(அல்லது) 
(ஆ) மின்‌ அணு வணிகம்‌ (இ.காமர்ஸ்‌) பற்றி விளக்குக. 


பகுதி இ (3 10 = 30 மதிப்பெண்கள்‌) 
ஏதேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடை எழுதுக. 


வேற்றரசர்கள்‌ தமிழகத்தில்‌ ஆட்சி புரிந்த வரலாற்றை 
விவரிக்க. 


தமிழ்‌ இலக்கிய உலகில்‌ இசுலாமியரின்‌ தொண்டினை 
விளக்குக. 


தமிழ்க்‌ கிறித்துவர்கள்‌ தமிழுக்கு ஆற்றிய பணிகளை 
விவரிக்க. 
புலம்பெயர்ந்தோர்‌ இலக்கிய வகைகள்‌ பற்றி விளக்குக. . 


இலக்கிய வளர்ச்சிக்கு இணையத்தின்‌ பயன்பாடு குறித்து 
எழுதுக. 


3 4611 


